GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 4.80 Paise . 


OF TAMILN 


TAMIL NADU 


RNMENT 


GOVERNMENT GAZETTE 


DU 


TRUTH 
ALONE TRIUMPHS 


IL 


PUBLISHED BY AUTHORITY 


No. 11 ] 


CHENNAI , WEDNESDAY , MARCH 16 , 2022 
Panguni 2 , Pilava , Thiruvalluvar Aandu - 2053 


Part Il - Section 2 

11 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages . 


Act . - Amendment 


to 


the 


Family Courts 

Notification 


566 


ENVIRONMENT , CLIMATE CHANGE AND 

FOREST DEPARTMENT 
Tamil Nadu Forest Act.- Declaration of Kudagipatty 

Forest Block in Natham Taluk of Dindigul 
District as Reserved Forest 


Terrorist and Disruptive Activities ( Prevention ) 

Act . - Amendment to the Notification . 


566 


564 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 

DEPARTMENT 


564 


Tamil Nadu Labour Welfare Fund Act. 

Reconstituted the Tamil Nadu Welfare Board 


566-567 


Amendment to Notification . 

HIGHER EDUCATION DEPARTMENT 
University Act . — Nomination of Certain Members 

to the Senate of Bharathidasan University , 

Tiruchirappalli . 
Manonmaniam Sundaranar University , Tirunelveli 
Bharathidasan University Coimbatore 

HOME DEPARTMENT 


564-565 


565 


Tamil Nadu Catering Establishment Act. 

Exemption to canteen run by Shrine Basilica of 
our Lady of Health Vailankanni , Nagapattinam 

District for further period of three years . 
Labour Courts for Adjudication . 


567 


565-566 


567-573 


Code of Criminal Procedure.— Amendment to the 

Notification 


566 


[ 563 ] 


D.T.P. - 11-2 ( 11 ) -1 


564 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 11 — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


NOTIFICATION - II 


ENVIRONMENT , CLIMATE CHANGE AND FOREST 

DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Forest Act 


Declaration of Kudagipatty Forest Block in Natham Taluk 

of Dindigul District as Reserved Forest under the Act . 


[ G.O. Ms. No. 73 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 20th September 2021 , nr 4 , Low , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 
No. ! | ( 2 ) /ECCF/144/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the Tamil Nadu 
Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor 
of Tamil Nadu hereby appoints the District Forest Officer , 
Dindigul ex - officio to attend on behalf of the Government at 
the enquiry prescribed under Chapter II of the said Act , in 
respect of the land of Forest Block of Kudagipatty proposed 
to be constituted as reserved forest . 


NOTIFICATION - I | 


[ G.O. Ms. No. 73 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 20th September 2021 , un'ord 4 , Love , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2052 ) 
No. 11 ( 2 ) /ECCF/143/2022.- In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act , 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land within 
the boundaries specified in the Schedule below as reserved 
forest and appoints the Special Tahsildar ( Forest Settlement ) 
Dindigul , ex - officio to be the Forest Settlement Officer to 
exercise the powers under clause ( c ) of the said Section in 
respect of that area . 


1 


[ G.O. Ms. No. 73 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 20th September 2021 , புரட்டாசி 4 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 
No. 11 ( 2 ) /ECCF/145/2022.-In exercise of the powers 
conferred by Section 14 of the Tamil Nadu Forest Act , 
1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant ( General ) 
to the Collector of Dindigul District , Dindigul ex - officio , to hear 
the appeals , if any , from the orders passed under Sections 
11 , 12 and 13 of the said Act , in respect of the land of 
forest block of Kudagipatty proposed to be constituted as 
reserved forest . 


THE SCHEDULE 


: Dindigul 
: Natham 


: 3 , Kudagipatty 


I 


1. Name of the District 
2 . Name of the Taluk 
3. Number and Name of the 

Village 
4. Survey Number 
5. Name of the Forest Block 
6. Area of the Forest Block 


: 1 
: Kudagipatty 
: 58.99.0 Hectare 


BOUNDARIES . 


Amendment to Notification . 
[ G.O. Ms. No. 74 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 20th September 2021 , yn L1TO 4 Love , 

திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 
No. 11 ( 2 ) /ECCF/146/2022.-In exercise of the powers 
conferred by last Paragraph Section 4 of the Tamil Nadu 
Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment 
to the Environment and Forests ( FR.14 ) Department's 
Notification No. 11 ( 2 ) / EF / 533 / 2000 published at page 252 of 
Part 11 - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
dated the 17th May 2000 . 


) 


North : - Generally the northern boundary starts from the 
tri - junction point of Survey Numbers 1 , 41 and 8 of No.3 
Kudagipatty Village and runs towards east side along with 
southern boundary of Survey Numbers 8,7,6,2 of No.3 
Kudagipatty Village and No.2 Sendurai Village and it 
reaches the tri - junction point of Survey Number 1 of No.3 , 
Kudagipatty Village No.2 Sendurai Village and No.4 of 
Sirankattupatty Village . 


AMENDMENT 


In the said Notification , for the expression " District 
Forest Officer , Chengalpattu division at Kancheepuram " , 
the expression " District Forest Officer , Tiruvallur division at 
Tiruvallur " shall be substituted . 


East : - Thence , the eastern boundary runs towards the 
southern side along the western boundary of No.4 , 
Sirankattupatty Village and till it reaches the tri - junction point 
of Survey Numbers 1 , 50 of No.3 Kudagipatty Village and 
No.4 Sirankattupatty Village , 


South : - Thence , the southern boundary runs towards western 
side along the northern boundary of Survey Numbers 
50 , 49 , 48 , 47. and 43 of No.3 Kudagipatty Village and 
it reaches the tri - junction point of Survey Numbers 1 , 43 
and 42 of No.3 Kudagipatty Village . 


1 


SUPRIYA SAHU , 

Principal Secretary to Government . 
HIGHER EDUCATION DEPARTMENT 
Nomination of certain Members to the Senate of 

Bharathidasan University , Tiruchirappalli under the 

Bharathidasan University Act . 
[ G.O. ( D ) No. 31 , Higher Education ( H2 ) , 14th February 2022 , 

மாசி 2 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 
No. II ( 2 ) /HE/147/2022.-Under Chapter - III , Clause 7 [ xx ] 
of Class Il - Other Members of Section 20 of the Bharathidasan 
University Act , 1981 ( Tamil Nadu Act 2 of 1982 ) , the 
Pro - Chancellor of the University , hereby nominates the 
following six members to the Senate of Bharathidasan 
University , Tiruchirappalli for a period of three years with 
effect from the date of issue of this order . 


7 


West : - Thence , the western boundary runs towards northern 
side along the eastern boundary of Survey Numbers 42,41 
of No.3 Kudagipatty Village and it reaches the starting point . 


Mar. 16 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


565 


1 


3 . 


Dr. A. Sivasamy , 
Senior Principal Scientist and Professor , 
Department of Chemical Sciences , 
ACSIR 
CSIR - CLRI 
Adyar , Chennai - 600 020 . 


4 . 


1 . Dr. S. Arivudainambi , 

Professor & Head , 
Department of Entomology , 
Faculty of Agriculture , 
Annamalai University , 

Annamalai Nagar - 608 002 . 
2 . Dr. A. Mahaboobjan , 

Professor , 
Department of Physical Education , 
Bharathidasan University , 
Palkalaiperur , 

Trichy - 620 024 . 
3. Mr. Anbil Periyasamy , 

159 , 9th Cross , Anbu Nagar , 
Crawford , Trichy - 620 012 . 


1 


Thiru . L.M. Murali , 
Founder Member of Focus IAS Academy , 
597 , Collector Illam , 
Melur , 
Shencottai - 627 809 
Tenkasi District . 


5 . 


Dr. D. Karthikeyan , 
Assistant Section Officer , 
Annamalai University , 
Annamalai Nagar , 
Chidambaram 


4. Dr. S. Amilan , 

Professor , 
Department of Commerce , 
Pondicherry Central University , 
Karaikudi - 609 605 . 


6 . 


Dr. P. Varalakshmi , 
Assistant Professor , 
Department of Molecular Microbiology , 
School of Biotechnology , 
Maduari Kamaraj University , 
Madurai . 


Nomination of certain Members to the Senate of 

Bharathiar University , Coimbatore under the Bharathiar 
University Act . 


5. Dr. M. Punniamoorthy , 

Professor , 
Department of Management Studies , 
National Institute of Technology , 

Trichirappalli - 620 015 . 
6. Dr. G. Gopal , 

Professor and Head ( Retd ) , 
Department of Statistics , 
University of Madras , 

Chepauk , Chennai - 600 005 . 
Nomination of certain Members to the Senate of 

Manonmaniam Sundaranar University , Tirunelveli under 
the Manonmaniam Sundaranar University Act . 

[ G.O. ( D ) No. 32 , Higher Education ( H2 ) , 
14th February 2022 , மாசி 2. பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 


[ G.O. ( D ) No. 35 , Higher Education ( H2 ) , 
16th February 2022 , மாசி 4 , பிலவு , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 
No. || ( 2 ) /HE/149/2022.-Under Chapter - III . Clause ( 7 ) 
( a ) of Class || - Other Members of Section 20 of the 
Bharathiar University Act , 1981 ( Tamil Nadu Act 1 of 1982 ) , 
the Pro - Chancellor of the University , hereby nominates the 
following six members to the Senate of Bharathiar University , 
Coimbatore for a period of three years with effect from date 
of issue of this order : 


1 . 


No.11 ( 2 ) /HE/148/2022.-Under Chapter - 111 Clause 
( 7 ) ( a ) of Class II Other Members of Section 19 ( a ) 
of the Manonmaniam Sundaranar University Act , 1990 
( Tamil Nadu Act 31 of 1990 ) , the Pro - Chancellor of the 
University , hereby nominates the following six members to the 
Senate of Manonmaniam Sundaranar University , Tirunelveli 
for a period of three years with effect from the date of 
issue of this order : 


Dr. R. Rajeswaran , 
18-24 , Kalaimagal Street , 
Anna Nedumpathai , 
Choolaimedu , 
Chennai - 600 094 . 


2 . 


. 


1 . 


Dr. B. Balamurali , 
Associate Professor , 
Department of Business Administration , 
Faculty of Arts , 
Annamalai University , 
Chidambaram - 608 002 . 


Dr. N. Gopinathan , 
( Associate rofessor , 
VIT Business School ) 
No. 11A , M.D. , Sitaraman Avenue , 
7th Cross Street , 
VGP Layout , 
Injambakkam , 
Chennai - 600 115 . 


3 . 


2 . 


Dr. M. llanchezhian , 
Associate Professor , 
Department of Chemistry , 
Bharathiar University , 
Coimbatore - 641 046 . 


Lt. Cynthia George , 
Assistant Professor of French , 
Associate NCC Officer and P.R.O. , 
Providence College for Women , 
Spring Field Post , 
Bandishola , Coonoor - 643 104 . 


566 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part 11 — Sec . 2 


4 . 


Dr. N. Annalakshmi , 
Professor , Department of Psychology , 
Bharathiar University , 
Coimbatore - 46 . 


- 


5 . 


Dr. N.R. Suresh Babu , 
Professor , 
Department of Sociology & Population Studies , 
Bharathiar University , 
Coimbatore - 46 . 


Amendment to the Notification under the Terrorist and 

Disruptive Activities ( Prevention ) Act . 
[ G.O. ( RT ) No. 117 , Home ( Courts - II ) , 1st March 2022 , 

மாசி 17 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 
No. 1 ( 2 ) /H0/152/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 4 ) of Section 9 read with 
sub - section ( 4 ) of Section 1 of the Terrorist and Disruptive 
Activities ( Prevention ) Act , 1987 ( Central Act 28 of 1987 ) , 
the Governor of Tamil Nadu , with the concurrence of the 
Chief Justice , High Court , Madras , hereby makes the 
following amendment to Home Department Notification 
No. || ( 27 / HO / 5124 ( d - 5 ) / 92 , published at page 3 of 
Part 11 – Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated 21st October , 1992 , as subsequently 
amended : 


6 . 


Dr. P. Chellasamy , 
Professor , 
Department of Commerce , 
Bharathiar University , 
Coimbatore - 46 . 


D. KARTHIKEYAN , 
Principal Secretary to Government . 


AMENDMENT . 


HOME DEPARTMENT 


In the said Notification , in the Table , for entry ( 4 ) in 
column ( 1 ) , the following entry shall be substituted , namely : 


Amendment to the Notification under the Code of 

Criminal Procedure . 


" ( 4 ) Thiru K. Babu , Principal District and Sessions Judge , 

Tiruchirappalli " . 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government . 


[ G.O. Ms. No. 66 , Home ( Pol.XIV ) , 
8th February 2022 , தை 26 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 
No. 11 ( 2 ) /HO/150/2022.—Under clause ( s ) of Section 2 
of the Code of Criminal Procedure , 1973 ( Central Act 2 
of 1974 ) , the Governor of Tamil Nadu hereby makes the 
following amendment to the Home Department Notification 
No.11 ( 2 ) / H0 / 340 / 2011 , published at pages 277 to 281 of 
Part II Section 2 of the Tamil Nadu Government Gazette 
dated the 27th July , 2011 : 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 

DEPARTMENT 


Reconstituted the Tamil Nadu Welfare Board under the 

Tamil Nadu Labour Welfare Fund Act . 


AMENDMENT . 


In the said Notification , in the Schedule , under the heading 
" Police Station to which hereafter to be attached " in Column 
( 4 ) , for the expression " Royala Nagar Police Station " , the 
expression " Ramapuram Police Station " shall be substituted . 


[ G.O. Ms. No. 13 , Labour Welfare and Skill Development 

( G2 ) , 8th February 2022 , தை 26 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 
No. 11 ( 2 ) /LWSD/153/2022.-In exercise of the powers 
conferred by Section 5 of the Tamil Nadu Labour Welfare 
Fund Act , 1972 ( Tamil Nadu Act 36 of 1972 ) , the Governor 
of Tamil Nadu hereby reconstitutes the Tamil Nadu Labour 
Welfare Board with the Minister , Labour Welfare and Skill 
Development as the Chairman and appoints the following 
members namely : 


1 


Amendment to the Notification under the 

Family Courts Act . 


A. Official Representatives : 


1. Secretary to Government , Labour Welfare and Skill 

Development Department . 


[ G.O. Ms. No. 85 , Home ( Courts - II ) , 21st February 2022 , 

மாசி 9 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 
No. 1 ( 2 ) /HO/151/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of the sub - section ( 1 ) read 
with sub - section ( 2 ) of Section 3 of the Family Courts 
Act , 1984 ( Central Act 66 of 1984 ) , the Governor of 
Tamil Nadu , after consultation with High Court of Madras , 
hereby makes the following amendment to Home Department 
Notification No. 11 ( 2 ) / HO / 295 ( a - 3 ) / 2017 published at page 2 of 
Part II Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated 21st April , 2017 , as subsequently 
amended , namely : 


2. Additional Chief Secretary to Government , Finance 

Department 


3. Principal Secretary / Commissioner of Labour , 

Chennai 600 006 . 


- 


4. Director of Industrial Safety and Health , 

Chennai – 600 032 . 


B. Representatives of Employees : 


AMENDMENT . 


1 . 


In the said Notification , for the expression " the 
Agastheeswaram Taluk inclusive of Nagercoil Town and 
to the local limits of Kalkulam and Vilavancode Taluks " , 
the expression " entire Kanniyakumari District " shall be 
substituted . 


Thiru . K. Manickam , 
The Employer's Federation of Southern India , 
Chennai - 34 ; 


Mar. 16 , 2022 ] ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


567 


2 . 


Thiru . S. Anburajan , 
Tamil Nadu Small and Tiny Industries Association , 
Chennai - 32 ; 


Act XIII of 1958 ) , the Governor of Tamil Nadu hereby exempts 
the canteen run by Shrine Basilica of our Lady of Health , 
Vailankanni , Nagapattinam District from all provisions of the 
said Act for a further period of three years with effect on 
and from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette , subject to the following 
conditions , namely : 


3 . 


Thiru . Pradeep Sukumar , 
The Planter's Association of Tamil Nadu , 
Coimbatore - 18 ; 


4 . 


Thiru . R. Senthil Kumar , 
The Tiruppur Exporter's Association , Tiruppur - 7 ; 


( 1 ) No young person shall be allowed to work beyond 
seven hours in any day ; 


5 . 


Thiru . R. Srinivasan , 
The Tamil Nadu Hotels Association , Chennai - 8 . 


C. Representatives of Employees : 


( 2 ) No employee shall be allowed to work for more 
than nine hours in a day and forty eight hours in a week ; 

( 3 ) Every employee shall be given one day holiday in 
a week on rotation basis ; 


1 . 


Thiru . K. Natarajan , 
Labour Progressive Federation ( LPF ) , Chennai - 17 ; 


( 4 ) The wages of the employees shall be credited to 
their savings bank account ; and 


2 . 


Thiru . S. Saravanan , 
Tamil Nadu Congress Trade Union ( INTUC ) , 
Chennai - 2 ; 


( 5 ) The exemption granted is liable to be cancelled if 
any genuine complaints are received from the employees 
or other forums . 


3 . 


Thiru . T.M. Murthi , 
Tamil Nadu All India Trade Union Congress 
( AITUC ) , Chennai - 2 ; 


4 . 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 


Thiru . V. Kumar , Centre for Indian Trade Unions 
( CITU ) ; 
Thiru . R. Andhridoss , Marumalarchi Labour Front 
( MLF ) ; 


5 . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி 


D. Members of State Legislature : 
1 . Thiru . S. Gandhi Rajan , Vedasandur Assembly 

Constituency 
2 . Thiru . K. Karthikeyan , Rishivandiyam Assembly 

Constituency 


[ அரசாணை ( டி ) எண் 39 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பிரித் துறை , 28 ஜனவரி 2022 , தை 15 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
No. II ( 2 ) / LWSD / 155 / 2022 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF ) திருநெல்வேலி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


3 . 


Thiru . A. Krishnaswamy , Poonamallee ( SC ) 
Assembly Constituency 


E. Independent Members : 


1 . 


Miss . S. Kalaiarasi , 
Saraswathi Women Educational Service Training 
Improvement Centre " SWESTIC " 
Dindigul District - 624 619 ; 


- 


. 


2 . 


Mr. B. Shankar , 
Landsteiner Lakshmi Memorial Research 
Foundation , 
Public Charitable Trust , Chennai - 29 . 
( LLMRF Charities NGO ) 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


Exemption to canteen run by Shrine Basilica of our Lady 

of Health Vailankanni , Nagapattinam District for further 
period of three years under the Tamil Nadu Catering 
Establishment Act . 


இணைப்பு 


[ G.O. ( D ) No. 81 , Labour Welfare and Skill Development 
( H1 ) , 25th February 2022 , மாசி 13 , பிலவு , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 
No.11 ( 2 ) /LWSD/154/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 3 ) of Section 3 of the 
Tamil Nadu Catering Establishments Act , 1958 ( Tamil Nadu 


எழுவினா 
திரு . A. சுப்பிரமணியன் ஓட்டுநர் ( பணி எண் 11642 ) 
. 

) 
என்பவருக்கு ரூ .500 / - மட்டும் அபராதமாக விதித்து , அந்த அபராதத் 
தொகையை அவரது சம்பளத்திலிருந்து இரண்டு சம தவணைகளாக 


568 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


பிடித்தம் செய்ய நிர்வாகம் பிறப்பித்த 21.08.2017 நாளிட்ட உத்தரவை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / i947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


[ அரசாணை ( டி ) எண் 40 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பிரத் துறை , 28 ஜனவரி 2022 , தை 15 , பிலவ , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053. ) 
No. II ( 2 ) / LWSD / 156 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF ) திருநெல்வேலி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 


எழுவினா 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


திரு . M. சண்முகம் , நடத்துநருக்கு வருடாந்திர ஊதிய 

. 
உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி 
வாய்ந்த விடுப்பாக வரைமுறைபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
04-12-2017 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


உ 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


[ அரசாணை ( டி ) எண் 43 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 

மேம்பாட்டு ( பி ) த் துறை , 28 ஜனவரி 2022 , தை 15 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2053. ) 

No. II ( 2 ) /LWSD/158/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழக தொழிலாளர் முன்னேற்ற 
சங்கம் , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


இணைப்பு 


எழுவினா 


திரு . A. சுப்பிரமணியன் , ஓட்டுநர் ( பணி எண் 11642 ) என்பவருக்கு 
ரூ .300 / - அபராதமாக விதித்து , அபராதத் தொகையை அவரது 
சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யவும் , தற்காலிக வேலை நீக்க 
நாட்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியும் நிர்வாகம் 
பிறப்பித்த 16.09.2017 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற , தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


[ அரசாணை ( டி ) எண் 42 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 

மேம்பாட்டு ( பிரித் துறை , 28 ஜனவரி 2022 , தை 15 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


No. II ( 2 ) / LWSD / 157 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழக தொழிலாளர் முன்னேற்ற 
சங்கம் , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


இணைப்பு 
எழுவினா 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


திரு . B. அமர்நாத் ஓட்டுநர் என்பவருக்கு வருடாந்திர ஊதிய 
உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் நான்கு வருடத்திற்கு நிறுத்தி 
வைத்தும் , தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி வாய்ந்த 
விடுப்பாக வரைமுறைபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 30.07.2018 
நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


Mar. 16 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


569 


[ அரசாணை ) எண் 44 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 

மேம்பாட்டு ( பிரித் துறை , 28 ஜனவரி 2022 , தை 15 , பிலவ , பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
No II ( 2 ) / LWSD / 159 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

இணைப்பு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 

எழுவினா 
எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF ) திருநெல்வேலி என்ற தொழிற் 

திரு . R. முருகன் , ஒட்டுநர் ( பணி எண் 9252 ) வருடாந்திர 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் இரண்டு வருடத்திற்கு 
கருதுவதாலும் ; 

நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் வாய்ந்த விடுப்பாக வரைமுறைபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 09.11.2018 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 101 ( C ) பிரிவிலும் , 100G ) பிரிவின் அரசாணை ( டி ) எண் 53 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மேம்பாட்டு ( பிரித் துறை , 31 ஜனவரி 2022 , தை 18 , பிலவ , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

No. II ( 2 ) / LWSD / 161 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 

எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF ) திருநெல்வேலி என்ற தொழிற் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கருதுவதாலும் ; 
இணைப்பு 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
எழுவினா 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
திரு . A. சுப்பிரமணியன் , ஒட்டுநர் ( பணி எண் 11642 ) 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
என்பவருக்கு சேதாரத் தொகையின் ஐந்து சதவீதமான ( மத்திய சட்டம் XIV / i947 ) 100C ) பிரிவிலும் , 100G ) பிரிவின் 
ரூ .600 / - ஐ சம்பளத்திலிருந்து இரண்டு சம் தவணைகளில் பிடித்தம் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
செய்து நிர்வாகம் பிறப்பித்த 11-04-2019 நாளிட்ட உத்தரவை தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
( அரசாணை ( டி ) எண் 51 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 31 ஜனவரி 2022 , தை 18 , பிலவ , 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No. II ( 2 ) / LWSD / 160 / 2022 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

எழுவினா 
கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , நெல்லை , மாவட்டப் 
போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் ( CITU ) திருநெல்வேலி என்ற திரு . A. சுப்பிரமணியன் , ஓட்டுநர் ( பணி எண் 11642 ) 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

என்பவருக்கு சேதாரத் தொகையின் ஐந்து சதவீதமான ரூ .100 / -ஐ 
அரசு கருதுவதாலும் ; 

சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 

01.11.2016 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

? 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 54 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மேம்பாட்டு ( பிரித் துறை , 31 ஜனவரி 2022 , தை 18 , பிலவ , 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , No. II ( 2 ) /LWSD/162/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
, 

போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழக தொழிலாளர் முன்னேற்ற 
சங்கம் , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


. 


• 


7 


570 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


மூன்று 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் [ அரசாணை ( டி ) எண் 66 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேம்பாட்டு ( பிரித் துறை , 10 பிப்ரவரி 2022 , தை 28 , பிலவ , 
கருதுவதாலும் ; 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053. ) 
1947 ஆம் 
ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

No. II ( 2 ) / LWSD / 164 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 100C ) பிரிவிலும் , 100G ) பிரிவின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 

, , 
திருநெல்வேலி , தொழிலாளர் 

நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

எம்ப்ளாயீஸ் யூனியன் ( JDLF ) திருநெல்வேலி என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) கருதுவதாலும் ; 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
இணைப்பு 
எழுவினா 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( C ) பிரிவின் 
திரு . A. அப்ரானந்தம் , ஓட்டுநருக்கு வருடாந்திர ஊதிய 
. 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
உயர்வினை எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து 

நிர்வாகம் பிறப்பித்த 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
13.10.2003 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 

பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
[ அரசாணை ( டி ) எண் 55 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
மேம்பாட்டு ( பிரத் துறை , 31 ஜனவரி 2022 , தை 18 , பிலவ , 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

இணைப்பு 
No. II ( 2 ) / LWSD / 163 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

எழுவினா 
கழகம் திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , நெல்லை , மாவட்டப் 

திருநெல்வேலி , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் 
போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் ( CITU ) திருநெல்வேலி என்ற 

( திலி ) லிட் .. புறவழிச்சாலை பணிமனையில் 

பணிபுரிந்த 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

திரு . G. மாரியப்பன் , ஒட்டுநர் ( பணி எண் 8983 ) அவர்களின் 
அரசு கருதுவதாலும் ; 

வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் ஒரு வருடத்திற்கு நிறுத்தி வைத்து , நிர்வாகம் பிறப்பித்த 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 17.10.2008 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 ஆம் 

ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திருநெல்வேலி லிட் . , நாகர்கோவில் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 

[ அரசாணை ( டி ) எண் 57 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

மேம்பாட்டு ( பிரித் துறை , 31 ஜனவரி 2022 , தை 18 , பிலவ , 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) No. II ( 2 ) /LWSD/165/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , , 

கழகம் , திருநெல்வேலி லிட் . நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்றச் 

சங்கம் ( LPF ) நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
இணைப்பு 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
திரு . K. சந்திரமோகன் , ஓட்டுநர் என்பவருக்கு வருடாந்திர 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் இரண்டு வருடத்திற்கு கருதுவதாலும் ; 
நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
வாய்ந்த விடுப்பாக வரைமுறைப்படுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
22.01.2018 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


Mar. 16 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


571 


திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட ( சிஐடியூ ) நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , , கருதுவதாலும் ; 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
இணைப்பு 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

அதிகாரங்களைக் கொண்டு , 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திரு . எஸ் . எட்வின் ஜோஸ் , நடத்துநர் ( பணி எண் 9790 ) , 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

, 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
என்பவரின் ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
2 வருடம் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 24.05.2017 நாளிட்ட மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , 
பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 

தொழிலாளர் நலன் 
61 , மற்றும் 

இணைப்பு 
திறன் மேம்பாட்டு 

( பி ) த் துறை , 4 பிப்ரவரி 2022 , 

எழுவினா 
தை 22 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

திரு . J. ராஜன் , நடத்துநர் ( பணி எண் 7909 ) , ஊதிய உயர்வை 
No. II ( 2 ) LWSD / 166 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் மூன்று வருடங்களுக்கு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் நிறுத்தி வைத்தும் , தற்காலிக வேலை நீக்கத்தில் இருந்த நாட்களை 
கழகம் , திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , தகுதியுள்ள விடுப்பாக ஒழுங்குபடுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் ( சிஐடியூ ) 15.07.2016 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிட் . , 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 

காரைக்குடி . 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

( அரசாணை ( டி ) 

65 , தொழிலாளர் நலன் மற்றும் 

10 
திறன் மேம்பாட்டு ( பிரித் துறை , 

பிப்ரவரி 2022 , 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 

தை 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2053. ) 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , No II ( 2 ) -WSD / 168 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 

போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் . , காரைக்குடி 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

தொழிலாளர் பொது நல அமைப்பு சங்கம் , சிவகங்கை என்ற 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 ( 2A ) 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 

அரசு கருதுவதாலும் ; 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி , மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
எழுவினா 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
திரு . பி . சுகு , ஒட்டுநருக்கு ( பணி எண் 2095 ) , ஊதிய 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் ஆறு மாதத்திற்கு 

மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 01.10.2013 நாளிட்ட உத்தரவை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த 

ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
[ அரசாணை ( டி ) எண் 62 , தொழிலாளர் நலன் மற்றும் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
திறன் மேம்பாட்டு ( பிரித் துறை , பிப்ரவரி 2022 , 

இணைப்பு 
தை 22 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 

எழுவினா 
No. II ( 2 ) / LWSD / 167 / 2022 .-- இந்த ஆணையின் இணைப்பில் திரு . A. அமலதாஸ் , ஓட்டுநரின் ( பணி எண் 16 டிஆர் 3437 ) , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் அடுத்த கட்ட ஊதிய உயர்வை அதன் திரண்ட பயனுடன் 6 
கழகம் , திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , மாத காலத்திற்கு நிறுத்தி வைத்தும் மற்றும் தற்காலிக வேலை 
தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் நீக்கத்திலிருந்து 24-4-2019 முதல் 30-4-2019 வரை உள்ள 


எண் 


572 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக கருதியும் நிர்வாகம் பிறப்பித்த சேலம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
26.08.2019 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 

வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இதனால் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

ஆணையிடுகிறார் . 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 67 , தொழிலாளர் நலன் மற்றும் 

10 ( 2A ) 

பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திறன் மேம்பாட்டு ( பிரித் துறை , 10 பிப்ரவரி 2022 , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
தை 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

இணைப்பு 
No II ( 2 ) AWSD / 169 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

" சேலம் நகர கூட்டுறவு வங்கியில் நகை மதிப்பீட்டாளர்களாக 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 

பணிபுரியும் திரு . எஸ் . முருகேசன் மற்றும் திரு . ஜி . சண்முகம் , 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஆகிய இருவரின் பணியிடம் தொழில் நுட்ப பணியிடமாக 
தொழிலாளர் பொது நல அமைப்பு சங்கம் , சிவகங்கை என்ற இருப்பதால் இதர நிர்வாகப் பணியாளர்களுக்கு வழங்கி வரும் 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று பதவி உயர்வும் அதற்குரிய ஊதியமும் வழங்கிட வேண்டும் என்ற 
அரசு கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை கோட்டம் ) 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கோவை . 
கருதுவதாலும் ; 

அரசாணை ( டி ) எண் 77 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு டி 1 ) த் துறை , 

24 பிப்ரவரி 2022 , 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 

மாசி 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

No. II ( 2 ) / WSD / 171 / 2022 . - தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 

கழகம் ( கோவை கோட்டம் ) கோவை என்ற நிர்வாகத்திற்கும் 
மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் ( சிஐடியு ) , கோவை 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே இணைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , 

இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் . 1947 ஆம் ஆண்டு தொழிற் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 101 ( C ) பிரிவிலும் , 

10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள 
இணைப்பு 

அதிகாரங்களைக் கொண்டு , மேற்சொன்ன தகராறை , எழுவினாவுடன் 
எழுவினா 

கோவை , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

, 
வேண்டும் என்று 

என்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இதனால் 
திரு . V. பஞ்சவர்ணம் , நடத்துநரின் ( பணியாளர் எண் 
. , 

ஆணையிடுகிறார் . 
II / CR / 3009 ) , அடுத்த கட்ட ஊதிய உயர்வை அதன் திரண்ட 
பயனின்றி ஆறு மாத காலத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த 
பிறப்பித்த 25.09.2020 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்யவும் . 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
மேலும் ஏற்கனவே 05.02.2018 நாளிட்ட உத்தரவு மூலம் பிடித்தம் 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
செய்த அபராத தொகை ரூ .200 / -மற்றும் 22.02.2020 நாளிட்ட 

இணைப்பு 
உத்தரவு மூலம் பிடித்தம் செய்த அபராத தொகை ரூ .100 / -ஐ 

எழுவினா 
திரும்ப வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

" தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற 
நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு . எம் . வேளாங்கண்ணிராஜ் , 

ஒட்டுநருக்கு 
மேலாண்மை இயக்குநர் , சேலம் நகர கூட்டுறவு வங்கி , சேலம் . 

( பணி . 

எண் . சி 24846 ) ரூ .500 /- அபராதம் 

விதித்து நிர்வாகம் பிறப்பித்த 05.05.2020 நாளிட்ட உத்தரவை 
[ அரசாணை ( டி ) எண் 76 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 

ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
மேம்பாட்டு ( 1 ) த் 

துறை , 24 பிப்ரவரி 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

2022 
மாசி 12 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

வெஞ்சர் லைட்டிங் இந்தியா லிமிடெட் , தாம்பரம் . 
No. II ( 2 ) / LWSD / 170 / 2022 .-- மேலாண்மை இயக்குநர் , சேலம் 

[ அரசாணை ( டி ) எண் 79 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
நகர கூட்டுறவு வங்கி , சேலம் என்ற நிர்வாகத்திற்கும் 

மேம்பாட்டு ( அவத் துறை , 24 பிப்ரவரி 2022 , மாசி 12 , 
பொதுச்செயலாளர் , சேலம் மண்டல அனைத்து பணியாளர்கள் 
, 

பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 
சங்கம் , சேலம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ளவாறு தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

No. II ( 2 ) / LWSD / 172 / 2022 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
கருதுவதாலும் ; 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , வெஞ்சர் லைட்டிங் இந்தியா 

லிமிடெட் , நிர்வாகத்திற்கும் சென்னை ஏற்றுமதி வளாக ஊழியர்கள் 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 

மற்றும் பொது தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் . 1947 - ஆம் ஆண்டு தொழிற் 
தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) மேற்சொன்ன தொழிற்தகராறை காஞ்சிபுரம் , தொழிலாளர் 

, 
பிரிவிலும் , 10 ( 1 ( d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
அதிகாரங்களைக் கொண்டு , மேற்சொன்ன தகராறு , எழுவினாவுடன் ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


Mar. 16 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


573 


1 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்தியச் திரு . S. பிரபு ( Emp.No. 1474 ) திரு . M. சுரேஷ் ( Emp.No.849 ) 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு திரு . A. சசிகுமார் ( Emp . No. 1455 ) ஆகியோர்களை 13.3.2017 

. 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

அன்றும் , திரு . M. சுரேஷ் ( Emp . No. 1534 ) திரு . V. சுரேஷ் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற் தகராறு , 

( Emp . No. 197 ) திரு . சுந்தர்சிங் ( Emp . No. 1040 ) திரு . A. மார்டின் 

( Emp . No. 949 ) ஆகியோர்களை 10-05-2017 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

அன்றும் 

தொழிற்சங்கம் எழுப்பிய தொழிற்தாவாக்கள் நிலுவையில் 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

இருந்த பொழுது குஜராத்திற்கு பணி மாற்றம் செய்து நிர்வாகம் 

பிறப்பித்த உத்தரவு தொழிலாளர் விரோத நடவடிக்கை என்றும் , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் அப்பணியிடமாற்ற உத்தரவினை ரத்து செய்து மீண்டும் அதே 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , 

பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட பணியிடத்தில் பணி வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

பிறப்பிக்கவும் . 
இணைப்பு 

ஆர் . கிர்லோஷ் குமார் , 
எழுவினா 

அரசு செயலாளர் . 
வெஞ்சர் லைட்டிங் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் 
பணிபுரியும் திரு . J. தியாகு ( Emp . No. 30029 ) 
திரு . V. மகேஷ் , ( Emp.No.30039 ) திரு . M. பரணி ( Emp.No.2179 ) 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


